தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN / CCN / 467 / 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 8 . 00 காசு 


- 


PHHHHH 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெல் 


வல்லும் 


எண் 15 ] 


சென்னை , புதன்கிழமை , ஏப்ரல் 11 , 2018 
பங்குனி 28 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை . 


[ அரசாணை (2D ) எண் 84 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 15 டிசம்பர் 2017 .) 


1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) உட்பிரிவின் (b ) பகுதியிலும் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் , வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , வெளியிடக் 
கருதியுள்ள கீழ்க்காணும் அறிவிக்கையின் வரைவு , அதனால் பாதிக்கக்கூடிய அனைவரின் தகவலுக்காக மேற்சொன்ன சட்டத்தின் 
5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு , இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு 
முடிவடையும் நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால 
அளவு முடிவடைவதற்கு முன்னர் , இது தொடர்பாக , எவரிடமிருந்தேனும் வரப்பெறும் யாதொரு மறுப்புரையை அல்லது கருத்துரையை 
தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை 
சென்னை - 600 006 இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் வாயிலாக அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 /1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 24 - 04 - 2013 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II . பிரிவு - 2ல் , 291 மற்றும் 292 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II( 2) (LE )/ 334 /2013 ஆம் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாட்டிலுள்ள 
சோப்புத் தயாரிப்புத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ளவர்களுக்கு கீழ்க்காணும் விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியில் 
குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , இந்த விவர 
அட்டவணையின் ( 3) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


[ 1 ] 


DTP -II-2-(15 ) (T Sup ) - 1 


விவர அட்டவணை 
சோப்புத் தயாரிப்புத் தொழிலில் வேலைவவாய்ப்பு 


தொடர் 
எண் 


தொழிலாளர் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 


( ரூ . காசு.) 
முதலாள் மேற்பார்வையாளர்/வேதியியலாளர் 338 .00 நாளொன்றுக்கு 
கொதிகலன் இயக்குபவர் / சோப்பு தயாரிப்பு 330. 00 நாளொன்றுக்கு 
பொருட்களை கலக்குபவர் / வேதியியலாளர் 
சோப்பு வெட்டுபவர் 

322.50 நாளொன்றுக்கு 
முத்திரையிடுபவர் 

319.00 நாளொன்றுக்கு 
சிப்பம் செய்பவர் 

318 .00 நாளொன்றுக்கு 
( அ ) சோப்பு வெட்டி ஒன்றுக்கு 

11 .29 கிராஸ் ஒன்றுக்கு 

நாளொன்றுக்கு ரூபாய் 
( ஆ ) பெயர்சீட்டு ஓட்டுதல் 

318 ,00 என்று உத்தரவாதம் 
அளிக்கப்பட்ட காலவரையறை 

வீதத்திற்கு உட்பட்டு 
பல்வகைத் தொழிலாளர்கள் . 
( அ ) உட்பகுதி ) 

318 .00 நாளொன்றுக்கு 
( ஆ ) வெளிப்பகுதி 
அலுவகப் பையன் 
வேன் ஓட்டுநர்கள் 

8729.00 மாதமொன்றுக்கு 
எழுத்தர் 

8524 . 00 மாதமொன்றுக்கு 
கணக்காளர் 
தட்டச்சர் 

8729 .00 மாதமொன்றுக்கு 
காசாளர் 
விற்பனையாளர் 

8524. 00 மாதமொன்றுக்கு 


விளக்கங்கள் : - (1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் தொழிலாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும்: 


(i ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி 

விலைக்குறியீட்டு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் 
என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள்) 161 புள்ளிகளுக்கு 
மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் , அகவிலைப்படி திங்கள் ஒன்றுக்கு ரூ . 52 . 90 

( ஐம்பத்து இரண்டு ரூபாய் மற்றும் தொன்னூறு காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
( ii ) இந்த அகவிலைப்படி திருத்தமானது முந்தைய 12 திங்கள் கால அளவிற்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் 

வரை) சராசரி விலைக்குறியீட்டெண்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் திங்கள் முதல் நாளிலிருந்து 
அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும் . 


( iii ) முந்தைய ஆண்டிற்கான நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட முதல் கணக்கீடு , 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( 2) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

( 3) (i ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு , மாதாந்திர ஊதியத்தை 26ஆல் வகுக்க வேண்டும் . 


(ii) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு , நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 


(4 ) இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் அதிகமாக 
இருக்குமிடங்களில் , அதே ஊதியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள், 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 19 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 15 பிப்ரவரி 2018. ) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதி 
5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு , ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 24 - 4- 2013 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு - 2 - ல் , 292 மற்றும் 293 ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II( 2)/(LE )/ 335/ 2013 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையினை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் தமிழ்நாடு மாநிலத்தில் ஏதேனும் 
அரிசி ஆலை , மாவு ஆலை மற்றும் பருப்பு ஆலையில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழே விவர அட்டவணையின் நெடும்பத்தி (2)இல் 
குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் 
( 3) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 
5 ஆம் பிரிவைச்சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 
(2) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 

விவர அட்டவணை 
ஏதேனும் அரிசி ஆலை, மாவு ஆலை மற்றும் பருப்பு ஆலையில் வேலைவாய்ப்பு 


லை 


தொடர் எண் 


தொழிலாளர்களின் வகைகள் 


நாளொன்றுக்கு குறைந்தளவு அடிப்படை 

ஊதிய வீதங்கள் 
( ரூ . காசு.) 


( 3) 


218 . 00 


215 .50 


215 . 50 


210 .50 


210 .50 


210 .50 


225 . 00 


225 .00 


ஹமாலிஸ் ( மூட்டை சுமந்து செல்பவர்கள் ) 
மூட்டையை எடையிடும் கட்டா மஸ்தூர் 
மூட்டையை தைப்பவர்கள் 
உமியை சுமந்து செல்பவர்கள் 
பல்வகைத் தொழிலாளர்கள் உட்பட மஸ்தூர்கள் 
அரிசியை சுமந்து செல்பவர்கள் 
இஞ்சின் ஓட்டுநர் 
மின்கம்மியாளர் 
தீயணைப்பவர் 
பொருத்துனர் 
உமிநீக்குபவர் 
மேஸ்திரிகள் 
இயந்திர கம்மியர் 
எண்ணெய் இடுபவர் 
நெல் கொதிகலன் பணியாளர் 
| நெல் இயந்திர ஓட்டுநர் 


211 . 00 


215 .50 


211 . 00 


218 . 00 


218 .00 


210.50 
215 .50 


16 


210 .50 


தொடர் தொழிலாளர்களின் வகைகள் 
எண் 


நாளொன்றுக்கு குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( ரூ . காசு .) 


210 .50 


210 .50 


210.50 


210 .50 


210 .50 


210 .50 


நெல் அரைவையாளர் 
பெருக்குபவர் 
தோடு நீக்குபவர் 
புடைப்பவர் 
நெல் ஊறவைப்பவர் 
நீரை எடுத்துச்செல்பவர் 
காவலாள் 
அரிசியை மெருகேற்றும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ள மஸ்தூர் 
அரிசியை அளப்பவர் 
தானியத்தை அரைக்கும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ள மஸ்தூர் 
பருப்பு உற்பத்தியாளர்கள் 
சுமைதூக்குபவர் 


210 . 50 


210 .50 


211 . 00 


210 .50 


210 .50 


210 .50 


ஏவலாள் 


210 .50 


தச்சர்கள் 


215 .50 


வறுகடலைத்தொழிலாளர்கள் 


218 . 00 


33 


எழுத்தர் 

6155 .00 திங்களொன்றுக்கு 
துணையாள் 

5938 .00 திங்களொன்றுக்கு 
விளக்கங்கள் : - (1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் தொழிலாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ஆகும்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் , நாளொன்றுக்கு ரூ . 1. 30 

( ஒரு ரூபாய் முப்பது காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
( ii ) அகவிலைப்படியானது முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக் 

குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி 

கணக்கிடப்படவேண்டும் . 
( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 

முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
(2 ) (i) நாட்கூலி ஊதியவீதங்கள் மற்றும் அகவிலைப்படியில் வாராந்திர விடுமுறை ஊதியங்களும் அடங்கும் . 
( ii) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு , மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

(ii) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு , நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 
(3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

மங்கத் ராம் சர்மா , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (2D ) எண் 24 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 2 மார்ச் 2018. ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியிலும் 
5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் , வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 5 - 8 - 2009 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு - 2 ல் , 263 முதல் 264 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II( 2 ) ( LE )/ 395/ 2009 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (a ) பகுதி , 
மேற்சொன்ன சட்டத்தின் 9 ஆம் பிரிவு ஆகியவற்றின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ள ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் 
தமிழ்நாடு மாநிலத்தில் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ சிகிச்சை நிலையங்களில் ( அரசு மற்றும் தொழிலாளர் காப்புறுதித்திட்ட 
மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்கள் நீங்கலாக ) பணியமர்த்தப்பட்டுள்ள தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய 
வீதங்களை , கீழேயுள்ள விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


கொகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவா ஆகியவற்றின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ள கல் ( அரசு மற்றும் தொழிலாளர் கா 


( 2) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 

விவர அட்டவணை 

இணைப்பு- 1 


மருத்துவ சிகிச்சை நிலையங்கள் மற்றும் 1 முதல் 25 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனைகள் 


வகை - | - தொழில்நுட்பம் ( மருத்துவம் துணை மருத்துவம் ) 
தொடர் தொழிலாளர்களின் மாதம் ஒன்றுக்கான 
எண் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூபாயில் ) 
மண்டலம் மண்டலம் மண்டலம் 
A B 

C 
தொகுதி - 1 


வகை - || - தொழில்நுட்பம் சாராத ( அலுவலகம் / பொது ) 
தொடர் தொழிலாளர்களின் மாதம் ஒன்றுக்கான 
எண் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூபாயில் ) 
மண்டலம் மண்டலம் மண்டலம் 
A B 

C 
தொகுதி - 1 


( 1 ) 


| 


18989 


18755 


18436 


( 1) 


18989 


18755 


18436 


இளநிலை 
மருத்துவ அதிகாரி 


தலைமை நிதி 
அலுவலகம் 


தொகுதி - 2 


தொகுதி - 2 


இளநிலை 
மருத்துவர் 


நிருவாக 
அலுவலர் / மனித 
வளமேலாளர் 


17301 


17088 


16798 


17301 


17088 


16798 


செவிலி 
கண்காணிப்பாளர் 


முதன்மைக் 
காசாளர் / 
முதன்மைக் 
கணக்காளர் 


தொகுதி - 3 


தொகுதி - 3 


செவிலியர் / 
சிறப்புப் பேராசிரியர் 

( பட்டம் ) 


மக்கள் தொடர்பு 
அலுவலர் 


15824 


15629 


15364 


இயன் 
மருத்துவர் ( பட்டம் ) 


(2 ) 


15824 


15629 


15364 


உயிரி மருத்துவப் 
பொறியாளர் / 
பேணுகைப் 
பொறியாளர் 


உயிரி வேதியியலாளர் 


மருத்துவ பதிவுரு 


அலுவலர் 


உணவு வல்லுநர் 


தொகுதி 4 


( 2 ) 


தலைமை பாதுகாப்பு 

அலுவலர் 
காசாளர் / 
கணக்காளர் 


உதவி நிருவாக 

அலுவலர் 
மருத்துவப் பதிவுரு 

உதவியாளர் 


14066 


13827 


14241 


14066 


13827 


தொகுதி 4 

( 1 ) 
பொது மகப்பேறு 
செவிலியர் ( பட்டயம் ) 
மருந்தாளுநர் 
(இளங்கலை 

மருந்தாக்கம் ) 
கேத் ஆய்வக தொழில் 

நுட்பப் பணியாளர் 
கதிர்ப்படப்பதிவாளர் 
( எக்ஸ்க திர் , உடலுறுப்பு 
ஊடுகதிர்ப்படம் , காந்த 

14241 
அதிர்வு அலை வரைவு ) 
ஆய்வகப் பணியாளர் 

(பட்டப்படிப்பு ) 
இதய மின்னலை 

தொழில் நுட்பப் 
பணியாளர் (டிரெட்மில் 

/ எதிரொலி 
( பட்டப்படிப்பு ) 
தொழில் சார்ந்த 

நோய்க்கு 
சிகிசையளிப்பவர் 
இயன் மருத்துவர் 
| கேள் உணர்வு 

இயலாளர் 
உயிரி மருத்துவ 
தொழில்நுட்பப் 
பணியாளர் 


முதுநிலை கிடங்கு 
காப்பாளர் 

துப்புரவு 
கண்காணிப்பாளர் 


மின்சார 
கண்காணிப்பாளர் 


தொகுதி - 5 

( 2 ) 


வரவேற்பாளர் 


பிரிவுப் பொறுப்பாளர் 


( 3) 


பண்டக சாலைக் 

காப்பாளர் 


12920 


12701 


13081 


13081 


12920 


12920 


12701 


12701 


தொகுதி - 5 

( 1 ) 
துணை மகப்பேறு 
செவிலியர் (பட்டயம் ) 

மருந்தாளுநர் 
(பட்டயம் மருந்தாக்கம் ) 
செவிலி உதவியாளர் 

( பட்டயம் ) 
பார்வை சோதனை 

13081 
தொழில் நுட்ப 
உதவியாளர் 
கூழ்மாரி தொழில் 
நுட்ப (டயாலிசிஸ்) 
வல்லுநர் (பட்டயம் ) 
அறுவை சிகிச்சைக்கூட 

தொழில் நுட்பப் 
பணியாளர் (பட்டயம் ) 
பல் நல மருத்துவர் / 
இயக்கியல் (பட்டயம் ) 
இதய மின்னலை 
வரைவு , மூளை 
மின்னலை வரைவு 

தொழில் நுட்பப் 
பணியாளர் (பட்டயம் ) 

ஆய்வக தொழில் 
நுட்பப் பணியாளர் 

(பட்டயம் ) 
ஏனைய துணை 
மருத்துவவியல் 
(பட்டயம் ) 


(10 ) 


தொகுதி - 6 


€ 


செவிலி உதவியாள் 


தொகுதி - 6 
சீர்வளிச்சாதன 
இயந்திரக் கம்மியர் 


* 


மருந்துக்கடை 
உதவியாளர் 


* 


11815 


11670 


11471 


மின் வினைஞர் / 
குழாய்ப்பணியாளர் 
கணினி இயக்குபவர் 
/ எழுத்தர் தட்டச்சர் 

தொலைபேசி 
இயக்குபவர் 


11815 


845 


| 


11670 


11471 


கதிரியக்க உதவியாளர் 


ஓட்டுநர் 


தலைமை சமையலாள் 


அறுவை அரங்கு 
உதவியாளர் 


தொகுதி - 7 


செவிலி ஏவலாள் 


*DE 


தொகுதி - 7 
துணி தைப்பவர் 
குற்றேவலர் 

11182 ) 
உதவி சமையலாள் 


(2 ) 


பிரிவு உதவியாளர் 
பிரிவு வழங்குநர் 

( வார்டு ) 


11182 


11045 


10857 


11045 


10857 


சமையலறை 
உதவியாளர் 


தொகுதி - 8 
தூய்மைப்பணியாளர் 


( 1 ) 


தொகுதி - 8 
மேலே தெரிவிக்கப்பட்ட 

வற்றின் கீழ் இடம் 
பெறாத ஏனைய பிற 
மருத்துவ / துணை 
மருத்துவ பயிற்சி 9010 
பெறாத பணியாளர்கள் 


காவலாளர் / 
பாதுகாப்புப்பணியாளர் 


8890 


8680 


9010 


8890 


8680 


உதவி மின்வினைஞர் 
/ குழாய்ப்பணியாளர் 

மின்தூக்கி 
இயக்குபவர் 


தோட்டக்காரர் 


மேலே 
தெரிவிக்கப்படாத 

ஏனைய பயிற்சி 
பெறாத பணியாளர்கள் 


இணைப்பு - || 


26 முதல் 50 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனைகள் 


வகை - |- தொழில்நுட்பம் ( மருத்துவம் துணை மருத்துவம் ) 
தொடர் தொழிலாளர்களின் மாதம் ஒன்றுக்கான 
எண் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூபாயில் ) 
மண்டலம் மண்டலம் மண்டலம் 
A 

B 


வகை - II - தொழில்நுட்பம் சாராத ( அலுவலகம் / பொது ) 
தொடர் தொழிலாளர்களின் மாதம் ஒன்றுக்கான 
எண் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூபாயில் ) 
மண்டலம் மண்டலம் மண்டலம் 


தொகுதி - 1 
இளநிலை மருத்துவ 19039 18805 18486 

அதிகாரி 


(1 ) 


தொகுதி - 1 
தலைமை நிதி 19039 

அலுவலர் 


18805 


18486 


| 


0 


தொகுதி - 2 
இளநிலை 
மருத்துவர் 

17351 


S 


தொகுதி - 2 
நிருவாக 
அலுவலர் / மனித 
வளமேலாளர் 17351 


17138 


16848 


17138 


16848 


செவிலி 
கண்காணிப்பாளர் 


முதன்மைக் 
காசாளர் / முதன்மைக் 

கணக்காளர் 


தொகுதி - 3 
செவிலியர் / 
சிறப்புப் பேராசிரியர் 

( பட்டம் ) 
இயன் 
மருத்துவர் (பட்டம் ) 15874 


தொகுதி - 3 
மக்கள் தொடர்பு 
அலுவலர் 


15679 


15414 


15874 


15679 ) 


15414 


உயிரி மருத்துவப் 
பொறியாளர்/ 
பேணுகைப் 
பொறியாளர் 
மருத்துவ பதிவுரு 

அலுவலர் 


உயிரி வேதியியலாளர் 
உணவு வல்லுநர் 

தொகுதி 4 
பொது மகப்பேறு 
செவிலியர் (பட்டயம் ) 


தொகுதி 4 


தலைமை பாதுகாப்பு 

அலுவலர் 


மருந்தாளுநர் 
(இளங்கலை 
மருந்தாக்கம் ) 


காசாளர் / 
கணக்காளர் 


( 3 ) 


உதவி நிருவாக 

அலுவலர் 


கேத் ஆய்வக தொழில் 

நுட்பப் பணியாளர் 
கதிர்ப்படப்பதிவாளர் 
( எக்ஸ்க திர் , உடலறுப்பு 
ஊடுகதிர்ப்படம் , காந்த 
அதிர்வு அலை வரைவு ) 


( 4 ) 


14291 


14116 


13877 


மருத்துவப் பதிவுரு 

உதவியாளர் 


14291 ) 


14116 


13877 


( 5 ) 


| 


ஆய்வகப் பணியாளர் 

( பட்டப்படிப்பு ) 


முதுநிலை கிடங்கு 

காப்பாளர் 


துப்புரவு 
கண்காணிப்பாளர் 


இதய மின்னலை 

தொழில் நுட்பப் 
பணியாளர் (டிரெட்மில் 

/ எதிரொலி 
( பட்டப்படிப்பு ) 
தொழில் சார்ந்த 

நோய்க்கு 
சிகிசையளிப்பவர் 


மின்சார 
கண்காணிப்பாளர் 


இயன் மருத்துவர் / 
உணர்வு இயலாளர் 


உயிரி மருத்துவ 
தொழில்நுட்பப் 
பணியாளர் 


தொகுதி - 5 


தொகுதி - 5 


வரவேற்பாளர் 


துணை மகப்பேறு 
செவிலியர் (பட்டயம் ) 

மருந்தாளுநர் 
(பட்டயம் மருந்தாக்கம் ) 


பிரிவுப் பொறுப்பாளர் 


( 3 ) 


செவிலி உதவியாளர் 

(பட்டயம் ) 


பண்டக சாலைக் 

காப்பாளர் 


13131 


12970 


12751 


13131 


12970 


12751 


பார்வை சோதனை 
தொழில் நுட்ப 
உதவியாளர் 


கூழ்மாரி தொழில் 
நுட்ப (டயாலிசிஸ்) 
வல்லுநர் ( பட்டயம் ) 
அறுவை சிகிச்சைக்கூட 

தொழில் நுட்பப் 
பணியாளர் ( பட்டயம் ) 


பல் நல மருத்துவர் / 
இயக்கியல் ( பட்டயம் ) 


இதய மின்னலை 
வரைவு , மூளை 
மின்னலை வரைவு 

தொழில் நுட்பப் 
பணியாளர் (பட்டயம் ) 


ஆய்வக தொழில் 
நுட்பப் பணியாளர் 

( பட்டயம் ) 


ஏனைய துணை 
மருத்துவவியல் 
(பட்டயம் ) 


தொகுதி - 6 
செவிலி உதவியாள் 


மருந்துக்கடை 

உதவியாளர் 
கதிரியக்க உதவியாளர் 


தொகுதி - 6 
சீர்வளிச்சாதன 
இயந்திரக் கம்மியர் 
மின் வினைஞர் / 
குழாய்ப்பணியாளர் 
கணினி இயக்குபவர் 
/ எழுத்தர் தட்டச்சர் 11865 

தொலைபேசி 
இயக்குபவர் 
ஓட்டுநர் 


( 3) 


11865 


11720 


11521 


11720 


11521 


( 6 ) தலைமை சமையலாள் 


அறுவை அரங்கு 
உதவியாளர் 

தொகுதி - 7 
செவிலி ஏவலாள் 
பிரிவு உதவியாளர் 
பிரிவு வழங்குநர் 11232 

( வார்டு ) 


E 


தொகுதி - 7 
துணி தைப்பவர் 

குற்றேவலர் 
உதவி சமையலாள் 

11232 


( 2) 


( 3 ) 


11095 


10907 


11095 


10907 


2 


(4 ) 


சமையலறை 
உதவியாளர் 


தொகுதி - 8 
தூய்மைப்பணியாளர் 


( 1 ) 


தொகுதி - 8 
மேலே தெரிவிக்கப் 
பட்டவற்றின் கீழ் இடம் 
பெறாத ஏனைய பிற 
மருத்துவ / துணை 

மருத்துவ பயிற்சி 9060 
பெறாத பணியாளர்கள் 


காவலாளர் / | 
பாதுகாப்புப்பணியாளர் 


8940 


8730 


900 


8940 


8730 


( 3 ) உதவி மின்வினைஞர் 

| குழாய்ப்பணியாளர் 


மின்தூக்கி 
இயக்குபவர் 


தோட்டக்காரர் 


மேலே 
தெரிவிக்கப்படாத 

ஏனைய பயிற்சி 
பெறாத பணியாளர்கள் 


இணைப்பு - III 


51 முதல் 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனைகள் 
வகை - | - தொழில்நுட்பம் (மருத்துவம் /துணை மருத்துவம் வகை - || - தொழில்நுட்பம் சாராத ( அலுவலகம் / பொது ) 


தொடர் தொழிலாளர்களின் 
எண் 

வகைகள் 


தொடர் தொழிலாளர்களின் 
எண் வகைகள் 


மாதம் ஒன்றுக்கான 
குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூபாயில்) 


மாதம் ஒன்றுக்கான 
குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூபாயில் ) 


( 3) 


மண்டலம் மண்டலம் மண்டலம் 

A B C 
தொகுதி - 1 


மண்டலம் மண்டலம் மண்டலம் 
A B 

C 
தொகுதி - 1 


(1 ) 


18855 


18536 


(1) 


18855 


18536 


இளநிலை மருத்துவ 19089 

அதிகாரி 


தலைமை நிதி19089 
அலுவலர் 


தொகுதி - 2 


தொகுதி - 2 


இளநிலை 
மருத்துவர் 


நிருவாக 
அலுவலர்/ மனித 
வளமேலாளர் 


17401 


17188 


16898 


17401 | 


17188 


16898 


செவிலி 
கண்காணிப்பாளர் 


முதன்மைக் 
காசாளர் / முதன்மைக் 

கணக்காளர் 


தொகுதி - 3 


செவிலியர் / 
சிறப்புப் பேராசிரியர் 

( பட்டம் ) 


தொகுதி - 3 
மக்கள் தொடர்பு 
அலுவலர் 


இயன் 


மருத்துவர் (பட்டம் ) 15924 15729 15464 


உயிரி மருத்துவப் 
பொறியாளர்/ 
பேணுகைப் 
பொறியாளர் 


15924 


15729 


15464 


உயிரி வேதியியலாளர் 


( 3) 


மருத்துவ பதிவுரு 

அலுவலர் 


உணவு வல்லுநர் 


தொகுதி - 4 
தலைமை பாதுகாப்பு 

அலுவலர் 
காசாளர் / 
கணக்காளர் 


உதவி நிருவாக 

அலுவலர் 
மருத்துவப் பதிவுரு 

உதவியாளர் 


14116 


13927 


14341 


14116 


13927 


முதுநிலை கிடங்கு 
காப்பாளர் 

துப்புரவு 
கண்காணிப்பாளர் 


மின்சார 
கண்காணிப்பாளர் 


தொகுதி - 4 
பொது மகப்பேறு 
செவிலியர் ( பட்டயம் ) 
மருந்தாளுநர் 
(இளங்கலை 

மருந்தாக்கம் ) 
கேத் ஆய்வக தொழில் 

நுட்பப் பணியாளர் 
கதிர்ப்படப்பதிவாளர் 
( எக்ஸ்க திர் , உடலுறுப்பு 
ஊடுகதிர்ப்படம் , காந்த 

14341 
அதிர்வு அலை வரைவு ) 
ஆய்வகப் பணியாளர் 

( பட்டப்படிப்பு) 
இதய மின்னலை 

தொழில் நுட்பப் 
பணியாளர் (டிரெட்மில் 

/ எதிரொலி 
( பட்டப்படிப்பு ) 
தொழில் சார்ந்த 

நோய்க்கு 
சிகிசையளிப்பவர் 
இயன் மருத்துவர் / 
உணர்வு இயலாளர் 
உயிரி மருத்துவ 
தொழில்நுட்பப் 
பணியாளர் 

தொகுதி - 5 
துணை மகப்பேறு 
செவிலியர் (பட்டயம் ) 

மருந்தாளுநர் 
( பட்டயம் மருந்தாக்கம் ) 
செவிலி உதவியாளர் 

( பட்டயம் ) 
பார்வை சோதனை 13181 
தொழில் நுட்ப 
உதவியாளர் 
கூழ்மாரி தொழில் 
நுட்ப (டயாலிசிஸ்) 
வல்லுநர் ( பட்டயம் ) 
அறுவை சிகிச்சைக்கூட 

தொழில் நுட்பப் 
பணியாளர் (பட்டயம் ) 
பல் நல மருத்துவர் / 
இயக்கியல் ( பட்டயம் ) 
இதய மின்னலை 
வரைவு , மூளை 
மின்னலை வரைவு 

தொழில் நுட்பப் 
பணியாளர் ( பட்டயம் ) 

ஆய்வக தொழில் 
நுட்பப் பணியாளர் 

(பட்டயம் ) 
ஏனைய துணை 
மருத்துவவியல் 
(பட்டயம் ) 


தொகுதி - 5 


வரவேற்பாளர் 


(2) பிரிவுப் பொறுப்பாளர் 


13020 


12801 


( 3) 


பண்டக சாலைக் 

காப்பாளர் 


13181 


13020 


12801 


தொகுதி -6 
செவிலி உதவியாள் 


மருந்துக்கடை 
உதவியாளர் 


தொகுதி -6 
சீர்வளிச்சாதன 
இயந்திரக் கம்மியர் 
மின் வினைஞர் / 
குழாய்ப்பணியாளர் 
கணினி இயக்குபவர் 
| எழுத்தர் தட்டச்சர் 11915 

தொலைபேசி 
இயக்குபவர் 
ஓட்டுநர் 


11915 


11770 


11571 


11770 


11571 


கதிரியக்க உதவியாளர் 


( 6 ) தலைமை சமையலாள் 


அறுவை அரங்கு 
உதவியாளர் 

தொகுதி - 7 
செவிலி ஏவலாள் 
பிரிவு உதவியாளர் 
பிரிவு வழங்குநர் 11282 

( வார்டு ) 


தொகுதி - 7 
துணி தைப்பவர் 

குற்றேவலர் 
உதவி சமையலாள் 11282 


11145 


10957 


( 3) 


11145 


10957 


சமையலறை 
உதவியாளர் 


( 1 ) | 


தொகுதி - 8 
மேலே தெரிவிக்கப் 
பட்டவற்றின் கீழ் இடம் 
பெறாத ஏனைய பிற 
மருத்துவ / துணை 

மருத்துவ பயிற்சி 
பெறாத பணியாளர்கள் 


9110 


8990 


8780 


9110 


8990 


8780 


8780 


தொகுதி - 8 
தூய்மைப்பணியாளர் 

காவலாளர் / 
பாதுகாப்புப்பணியாளர் 
உதவி மின்வினைஞர் 
/ குழாய்ப்பணியாளர் 

ஞர் 9110 
மின்தூக்கி 
இயக்குபவர் 
தோட்டக்காரர் 

மேலே 
தெரிவிக்கப்படாத 

ஏனைய பயிற்சி 
பெறாத பணியாளர்கள் 


இணைப்பு - IV 


101 முதல் 150 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனைகள் 


தலாளர்களின் 


வகை - | - தொழில்நுட்பம் (மருத்துவம்/துணை மருத்துவம் ) 
தொடர் தொழிலாளர்களின் மாதம் ஒன்றுக்கான 
எண் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூபாயில்) 


குறைந்திய 
விதம் 


வகை - || - தொழில்நுட்பம் சாராத ( அலுவலகம்/ பொது ) 
தொடர் தொழிலாளர்களின் மாதம் ஒன்றுக்கான 
எண் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூபாயில்) 
மண்டலம் மண்டலம் மண்டலம் 
A 

B 


மண்டலம் மண்டலம் மண்டலம் 
A 

B 


தொகுதி - 1 


தொகுதி - 1 


(1) 


18905 


18586 


(1 ) 


19139 


18905 


18586 


இளநிலை மருத்துவ 19139 

அதிகாரி 


தலைமை நிதி 

அலுவலர் 


தொகுதி - 2 
இளநிலை 
மருத்துவர் 

17451 
செவிலி 
கண்காணிப்பாளர் 


17238 


16948 


தொகுதி - 2 
நிருவாக 
அலுவலர் / மனித 
வளமேலாளர் 17451 

முதன்மைக் 
காசாளர் / முதன்மைக் 

கணக்காளர் 


17238 


16948 


தொகுதி - 3 
செவிலியர் / 
சிறப்புப் பேராசிரியர் 

( பட்டம் ) 


தொகுதி - 3 
மக்கள் தொடர்பு 
அலுவலர் 


இயன் 


மருத்துவர் ( பட்டம் ) 


15974 


15779 


15514 


15974 


15779 


15514 


உயிரி மருத்துவப் 
பொறியாளர் / 
பேணுகைப் 
பொறியாளர் 
மருத்துவ பதிவுரு 

அலுவலர் 


உயிரி வேதியியலாளர் 
உணவு வல்லுநர் 

தொகுதி 4 
பொது மகப்பேறு 
செவிலியர் ( பட்டயம் ) 


தொகுதி - 4 


தலைமை பாதுகாப்பு 

அலுவலர் 


மருந்தாளுநர் 
(இளங்கலை 
மருந்தாக்கம் ) 


காசாளர் / 
கணக்காளர் 


உதவி நிருவாக 

அலுவலர் 


கேத் ஆய்வக தொழில் 

நுட்பப் பணியாளர் 
கதிர்ப்படப்பதிவாளர் 
( எக்ஸ்க திர் , உடலுறுப்பு 
ஊடுகதிர்ப்படம் , காந்த 
அதிர்வு அலை வரைவு ) 


14391 


14216 


13977 


மருத்துவப் பதிவுரு 

உதவியாளர் 


14391 


14216 


13977 


முதுநிலை கிடங்கு 

காப்பாளர் 


ஆய்வகப் பணியாளர் 

(பட்டப்படிப்பு ) 
இதய மின்னலை 

தொழில் நுட்பப் 
பணியாளர் (டிரெட்மில் 

/ எதிரொலி 
( பட்டப்படிப்பு ) 


துப்புரவு 
கண்காணிப்பாளர் 


தொழில் சார்ந்த 

நோய்க்கு 
சிகிசையளிப்பவர் 


மின்சார 
கண்காணிப்பாளர் 


இயன் மருத்துவர் 
| கேள் உணர்வு 

இயலாளர் 


உயிரி மருத்துவ 
தொழில்நுட்பப் 
பணியாளர் 


தொகுதி - 5 


தொகுதி - 5 


துணை மகப்பேறு 
செவிலியர் (பட்டயம் ) 


வரவேற்பாளர் 


மருந்தாளுநர் 
( பட்டயம் மருந்தாக்கம் ) 


பிரிவுப் பொறுப்பாளர் 


செவிலி உதவியாளர் 

( பட்டயம் ) 


பண்டக சாலைக் 

காப்பாளர் 


13231 


13070 


12851 


13231 


13070 


12851 


பார்வை சோதனை 
தொழில் நுட்ப 
உதவியாளர் 


கூழ்மாரி தொழில் 
நுட்ப (டயாலிசிஸ்) 
வல்லுநர் (பட்டயம் ) 
அறுவை சிகிச்சைக்கூட 

தொழில் நுட்பப் 
பணியாளர் (பட்டயம் ) 
பல் நல மருத்துவர் / 
இயக்கியல் (பட்டயம் ) 
இதய மின்னலை 
வரைவு , மூளை 
மின்னலை வரைவு 

தொழில் நுட்பப் 
பணியாளர் (பட்டயம் ) 


ஆய்வக தொழில் 
நுட்பப் பணியாளர் 

(பட்டயம் ) 


ஏனைய துணை 
மருத்துவவியல் 
( பட்டயம் ) 


தொகுதி - 6 
செவிலி உதவியாள் 


மருந்துக்கடை 

உதவியாளர் 
கதிரியக்க உதவியாளர் 


தொகுதி - 6 
சீர்வளிச்சாதன 
இயந்திரக் கம்மியர் 
மின் வினைஞர் / 
குழாய்ப்பணியாளர் 
கணினி இயக்குபவர் 
| எழுத்தர் தட்டச்சர் 

11965 
தொலைபேசி 
இயக்குபவர் 

ஓட்டுநர் 
( 6 ) தலைமை சமையலாள் 


11965 


11820 


11621 


11820 


11621 


( 4) 


அறுவை அரங்கு 
உதவியாளர் 

தொகுதி - 7 
செவிலி ஏவலாள் 


தொகுதி - 7 
துணி தைப்பவர் 
குற்றேவலர் 

11332 
உதவி சமையலாள் 


பிரிவு உதவியாளர் 


11332 


11195 


11007 


11195 


11007 


பிரிவு வழங்குநர் 

( வார்டு ) 


சமையலறை 
உதவியாளர் 


15 


தொகுதி - 3 


( 1 ) 


E 


தொகுதி - 8 
மேலே தெரிவிக்கப்பட்ட 
வற்றின் கீழ் இடம் 
பெறாத ஏனைய பிற 
மருத்துவ / துணை 

மருத்துவ பயிற்சி 9160 
பெறாத பணியாளர்கள் 


- 


9040 


8830 


9160 


9040 


8830 


T 


தூய்மைப்பணியாளர் 

காவலாளர் / 
பாதுகாப்புப்பணியாளர் 
உதவி மின்வினைஞர் 
/ குழாய்ப்பணியாளர் 

மின்தூக்கி 
இயக்குபவர் 
தோட்டக்காரர் 

மேலே 
தெரிவிக்கப்படாத 

ஏனைய பயிற்சி 
பெறாத பணியாளர்கள் 


00 


இணைப்பு - 


151 முதல் 200 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனைகள் 


வகை - | - தொழில்நுட்பம் ( மருத்துவம் துணை மருத்துவம் ) 


வகை - || - தொழில்நுட்பம் சாராத ( அலுவலகம் / பொது ) 


தொடர் தொழிலாளர்களின் 
எண் 

வகைகள் 


தொடர் தொழிலாளர்களின் 
எண் வகைகள் 


மாதம் ஒன்றுக்கான 
குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூபாயில் ) 


மாதம் ஒன்றுக்கான 
குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூபாயில் ) 


மண்டலம் மண்டலம் மண்டலம் 

A B C 


மண்டலம் மண்டலம் மண்டலம் 
A B 

C 


தொகுதி - 1 


தொகுதி - 1 


(1) 


18955 


18636 


இளநிலை மருத்துவ 19189 

அதிகாரி 


(1) 


19189 ) 


18955 


18636 


தலைமை நிதி 

அலுவலர் 


தொகுதி - 2 


தொகுதி - 2 


இளநிலை 
மருத்துவ 


நிருவாக 
அலுவலர் மனித 
வளமேலாளர் 


17501 


17288 


16998 


17501 ) 


17288 


16998 


செவிலி 
கண்காணிப்பாளர் 


முதன்மைக் 
காசாளர் / முதன்மைக் 

கணக்காளர் 


தொகுதி - 3 


தொகுதி - 3 


செவிலியர் / 
சிறப்புப் பேராசிரியர் 

( பட்டம் ) 


மக்கள் தொடர்பு 
அலுவலர் 


இயன் 
மருத்துவர் (பட்டம் ) 


16024 


15829 


15564 


16024 


15829 


15564 


உயிரி மருத்துவப் 
பொறியாளர் ) 
பேணுகைப் 
பொறியாளர் 


உயிரி வேதியியலாளர் 
உணவு வல்லுநர் 


மருத்துவ பதிவுரு 

அலுவலர் 


தொகுதி 4 
தலைமை பாதுகாப்பு 

அலுவலர் 
காசாளர் / 
கணக்காளர் 


உதவி நிருவாக 

அலுவலர் 
மருத்துவப் பதிவுரு 

உதவியாளர் 


14266 


14027 


14441 


14266 


AALA 


14266 


14027 


40 


முதுநிலை கிடங்கு 
காப்பாளர் 

துப்புரவு 
கண்காணிப்பாளர் 


மின்சார 
கண்காணிப்பாளர் 


தொகுதி 4 
பொது மகப்பேறு 
செவிலியர் (பட்டயம் ) 
மருந்தாளுநர் 
(இளங்கலை 

மருந்தாக்கம் ) 
கேத் ஆய்வக தொழில் 
நுட்பப் பணியாளர் 
கதிர்ப்படப்பதிவாளர் 
( எக்ஸ்க திர் , உடலுறுப்பு 
ஊடுகதிர்ப்படம் , காந்த 14441 
அதிர்வு அலை வரைவு ) 
ஆய்வகப் பணியாளர் 

(பட்டப்படிப்பு ) 
இதய மின்னலை 

தொழில் நுட்பப் 
பணியாளர் (டிரெட்மில் 

| எதிரொலி 
( பட்டப்படிப்பு ) 
தொழில் சார்ந்த 

நோய்க்கு 
சிகிசையளிப்பவர் 
இயன் மருத்துவர் 
| கேள் உணர்வு 

இயலாளர் 
உயிரி மருத்துவ 
தொழில்நுட்பப் 
பணியாளர் 

தொகுதி - 5 
துணை மகப்பேறு 
செவிலியர் (பட்டயம் ) 
மருந்தாளுநர் (பட்டயம் 

மருந்தாக்கம் ) 
செவிலி உதவியாளர் 

( பட்டயம் ) 
பார்வை சோதனை 
தொழில் நுட்ப 13281 
உதவியாளர் 
கூழ்மாரி தொழில் 
நுட்ப (டயாலிசிஸ்) 
வல்லுநர் (பட்டயம் ) 
அறுவை சிகிச்சைக்கூட 

தொழில் நுட்பப் 
பணியாளர் ( பட்டயம் ) 
பல் நல மருத்துவர் / 
இயக்கியல் ( பட்டயம் ) 
இதய மின்னலை 
வரைவு , மூளை 
மின்னலை வரைவு 

தொழில் நுட்பப் 
பணியாளர் ( பட்டயம் ) 
ஆய்வக தொழில் 
நுட்பப் பணியாளர் 

( பட்டயம் ) 
ஏனைய துணை 
மருத்துவவியல் 
( பட்ட யம் ) 


தொகுதி - 5 


வரவேற்பாளர் 


( 2) பிரிவுப் பொறுப்பாளர் 


13120 


12901 


( 3) 


பண்டக சாலைக் 

காப்பாளர் 


13281 


13120 


12901 


தொகுதி - 6 


தொகுதி - 6 


செவிலி உதவியாள் 


மருந்துக்கடை 
உதவியாளர் 


12015 


11870 


11671 


12015 


11870 ) 


11671 


சீர்வளிச்சாதன 
இயந்திரக் கம்மியர் 
மின் வினைஞர் / 
குழாய்ப்பணியாளர் 
கணினி இயக்குபவர் 
/ எழுத்தர் தட்டச்சர் 

தொலைபேசி 
இயக்குபவர் 


கதிரியக்க 
உதவியாளர் 


ஓட்டுநர் 


தலைமை 
சமையலாள் 


அறுவை அரங்கு 
உதவியாளர் 

தொகுதி - 7 
செவிலி ஏவலாள் 


தொகுதி - 7 
துணி தைப்பவர் 


குற்றேவலர் 


பிரிவு உதவியாளர் 
பிரிவு வழங்குநர் 

( வார்டு ) 


11382 


11245 


11057 


11382 


11245 


11057 


உதவி சமையலாள் 


சமையலறை 


உதவியாளர் 


(1 ) 


E 


ஒ 


| 


9090 


8880 


தொகுதி - 3 

தொகுதி - 8 
மேலே தெரிவிக்கப்பட்ட 

தூய்மைப்பணியாளர் 
வற்றின் கீழ் இடம் 

காவலாளர் / 
பெறாத ஏனைய பிற 

பாதுகாப்புப்பணியாளர் 
மருத்துவ / துணை 

மருத்துவ பயிற்சி 9210 9090 8880 உதவி மின்வினைஞர் 9210 
பெறாத பணியாளர்கள் 

/ குழாய்ப்பணியாளர் 

மின்தூக்கி 

இயக்குபவர் 
( 5 ) தோட்டக்காரர் 

மேலே தெரிவிக்கப் 
படாத ஏனைய பயிற்சி 

பெறாத பணியாளர்கள் 

இணைப்பு - VI 
200 படுக்கைகளுக்கு மேல் கொண்ட மருத்துவமனைகள் 


வகை - |- தொழில்நுட்பம் ( மருத்துவம்/துணை மருத்துவம் ) 
தொடர் தொழிலாளர்களின் மாதம் ஒன்றுக்கான 
எண் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூபாயில்) 


வகை -||- தொழில்நுட்பம் சாராத (அலுவலகம்/ பொது) 
தொடர் தொழிலாளர்களின் 

மாதம் ஒன்றுக்கான 
எண் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூபாயில்) 
மண்டலம் மண்டலம் மண்டலம் 
A B 

C 
தொகுதி - 1 


மண்டலம் மண்டலம் மண்டலம் 

A B C 
தொகுதி - 1 


இளநிலை மருத்துவ 19289 

அதிகாரி 


19055 


18736 


தலைமை நிதி 

அலுவலர் 


19289 


19055 


18736 


| 


(1) 


தொகுதி - 2 


தொகுதி - 2 


இளநிலை 


இருந்தவர் 


17601 


17601 


17386 


17388 


17098 


17098 


(1 ) 


நிருவாக 
அலுவலர் / மனித 
வளமேலாளர் 


17601 


17388 


17098 


செவிலி 
கண்காணிப்பாளர் 


முதன்மைக் 
( 2 ) காசாளர் / முதன்மைக் 

கணக்காளர் 


தொகுதி - 3 


தொகுதி - 3 


செவிலியர் / சிறப்புப் 
பேராசிரியர் (பட்டம் ) 


மக்கள் தொடர்பு 
அலுவலர் 


இயன் 
மருத்துவர் ( பட்டம் ) 


16124 


15929 


15664 


16124 


15929 


15664 


உயிரி மருத்துவப் 
பொறியாளர் / 
பேணுகைப் 
பொறியாளர் 


உயிரி வேதியியலாளர் 


மருத்துவ பதிவுரு 

அலுவலர் 


( 4) 


உணவு வல்லுநர் 


தொகுதி 4 


தொகுதி 4 


பொது மகப்பேறு 
செவிலியர் (பட்டயம் ) 


(1 ) தலைமை பாதுகாப்பு 

அலுவலர் 


மருந்தாளுநர் 
(இளங்கலை 
மருந்தாக்கம் ) 


காசாளர் / 
கணக்காளர் 


கேத் ஆய்வக தொழில் 
நுட்பப் பணியாளர் 


உதவி நிருவாக 

அலுவலர் 


14541 


14366 


14127 


(4 ) 


மருத்துவப் பதிவுரு 

உதவியாளர் 


14541 


14366 


14127 


முதுநிலை கிடங்கு 
காப்பாளர் 

துப்புரவு 
கண்காணிப்பாளர் 


கதிர்ப்படப்பதிவாளர் 
( எக்ஸ்க திர் , உடலுறுப்பு 
ஊடுகதிர்ப்படம் , காந்த 
அதிர்வு அலை வரைவு ) 
ஆய்வகப் பணியாளர் 

( பட்டப்படிப்பு ) 
இதய மின்னலை 

தொழில் நுட்பப் 
பணியாளர் (டிரெட்மில் 

| எதிரொலி 
( பட்டப்படிப்பு ) 
தொழில் சார்ந்த 

நோய்க்கு 
சிகிசையளிப்பவர் 
இயன் மருத்துவர் 
| கேள் உணர்வு 

இயலாளர் 
உயிரி மருத்துவ 
தொழில்நுட்பப் 
பணியாளர் 


மின்சார 
கண்காணிப்பாளர் 


தொகுதி - 5 


தொகுதி - 5 


துணை மகப்பேறு 
செவிலியர் (பட்டயம் ) 


வரவேற்பாளர் 


(2) பிரிவுப் பொறுப்பாளர் 


மருந்தாளுநர் 
(பட்டயம் மருந்தாக்கம் ) 
செவிலி உதவியாளர் 

( பட்டயம் ) 


பண்டக சாலைக் 

காப்பாளர் 


13381 


பார்வை சோதனை 
தொழில் நுட்ப 
உதவியாளர் 


13220 


13381 


13001 


13220 


13001 


கூழ்மாரி தொழில் 
நுட்ப (டயாலிசிஸ்) 
வல்லுநர் (பட்டயம் ) 
அறுவை சிகிச்சைக்கூட 

தொழில் நுட்பப் 
பணியாளர் (பட்டயம் ) 


பல் நல மருத்துவர் / 
இயக்கியல் (பட்டயம் ) 


இதய மின்னலை 
வரைவு , மூளை 
மின்னலை வரைவு 

தொழில் நுட்பப் 
பணியாளர் (பட்டயம் ) 


ஆய்வக தொழில் 
நுட்பப் பணியாளர் 

(பட்டயம் ) 


ஏனைய துணை 
மருததுவவியல் 
( பட்டயம் ) 


தொகுதி - 6 
செவிலி உதவியாள் 


மருந்துக்கடை 
உதவியாளர் 


12115 


11970 


11771 


11970 


11771 


தொகுதி - 6 
சீர்வளிச்சாதன 
இயந்திரக் கம்மியர் 
மின் வினைஞர் / 

12115 
குழாய்ப்பணியாளர் 
கணினி இயக்குபவர் 
| எழுத்தர் தட்டச்சர் 

தொலைபேசி 
இயக்குபவர் 
ஓட்டுநர் 


( 3) 


கதிரியக்க உதவியாளர் 


தலைமை சமையலாள் 


அறுவை அரங்கு 
உதவியாளர் 

தொகுதி - 7 
செவிலி ஏவலாள் 
பிரிவு உதவியாளர் 
பிரிவு வழங்குநர் 11482 

( வார்டு ) 


தொகுதி - 7 
துணி தைப்பவர் 

குற்றேவலர் 
உதவி சமையலாள் 11482 


11345 


11157 


11345 


11157 


சமையலறை 
உதவியாளர் 


தொகுதி - 3 

தொகுதி - 8 
( 1) மேலே தெரிவிக்கப்பட்ட 

தூய்மைப்பணியாளர் 
வற்றின் கீழ் இடம் 

காவலாளர் / 
பெறாத ஏனைய பிற 

பாதுகாப்புப்பணியாளர் 
மருத்துவ / துணை 

உதவி மின்வினைஞர் / 
மருத்துவ பயிற்சி 9310 9190 8980 

9310 9190 8980 

குழாய்ப்பணியாளர் 
பெறாத பணியாளர்கள் 

மின்தூக்கி இயக்குபவர் 

தோட்டக்காரர் 
மேலே தெரிவிக்கப்படாத 
ஏனைய பயிற்சி பெறாத 

பணியாளர்கள் 
விளக்கங்கள் - (1) மண்டலங்களின் வகைப்பாடு பின்வருமாறு : 

மண்டலம் - A : அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் அனைத்து சிறப்புநிலை நகராட்சிகளும் அடங்கும் . 
மண்டலம் - B : மூன்றாம் நிலை நகராட்சிகள் தவிர அனைத்து நகராட்சிகளும் அடங்கும் . 

மண்டலம் - C : மண்டலங்கள் A மற்றும் B நீங்கலாக ஏனைய அனைத்து பகுதிகளும் அடங்கும் . 
(2 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் பணியாளர்களுக்கு 
கீழேகுறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகளாகும்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் மாதமொன்றுக்கு ரூ . 53. 90 காசுகள் ( ஐம்பத்து 
மூன்று ரூபாய் தொண்ணூறு காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(ii) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி நுகர்வோர் விலைக்குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வோரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு என்ணை அடிப்படையாகக் கொண்ட , முதல் 
கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

( 3) "மருத்துவமனை" என்பது , நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்லக்கூடிய இடமென்று பொருள்படும் . ஆனால் , மருத்துவ உதவி 
அல்லது அறுவைச் சிகிச்சையுதவி மட்டும் வழங்குகின்ற , நோயளிகளை அக - நோயாளியாக சிகிச்சை அளிக்காததும் அத்தகைய 
மருத்துவ சிகிச்சையை பணத்திற்காகவும் மேற்கொள்ளுகின்ற மருந்தகம் இதில் அடங்காது . 

(4 ) "மருத்துவ சிகிச்சை நிலையம் என்பது , மனதளவில் அல்லது உடலளவில் நோய் , காயம் , பலவீனம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட 
நபர்கள் , மருத்துவம் மற்றும் சிகிச்சை நோக்கத்திற்காக , வந்து தங்கி சிகிச்சை பெறுகின்ற இடம் என்று பொருள்படும் . 

(5 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 
(6 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிட , மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 
(7 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
(தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 
( அரசாணை (நிலை) எண் 34, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( G2)த் துறை , 14 மார்ச் 2018.) 
தமிழ்நாடு 2018 ஆம் ஆண்டு தொழிலாளர் நல நிதிச் (திருத்தம் ) சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 8/2018 ) 1 ஆம் பிரிவைச் 
சேர்ந்த ( 2) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 14 - 03 - 2018 ஆம் நாளை , 
மேற்சொன்ன சட்டம் செயலுக்கு வரும் நாளாக இதனால் நிர்ணயிக்கிறார் . 

மங்கத் ராம் சர்மா , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
(தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


